GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
TR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMI 


TENT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


Anu 


SGOVE 


NADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


LONET 


RIUMPHS 


No. 3 ] 


CHENNAI, WEDNESDAY , JANUARY 15 , 2020 

Thai 1, Vikari, Thiruvalluvar Aandu - 2051 


Part II - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Industrial Disputes Act. — Declaration of “Newsprint and Paper Manufacturing Industry " 

as Public Utility Service 


- 20 


Industrial Tribunal for Adjudication 


20 
20 -23 


Labour Courts for Adjudication 


. 


. 


[19] 


D . T.P . - 11 -2 (3 ) — 1 


20 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT வழங்கப்படவேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
Declaration of " Newsprint and Paper Manufacturing 

நியாயமானதா ? 
Industry " as Public Utility Service under the Industrial ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
Disputes Act . 

Disputes between Workmen and Managements referred 
[ G . O . ( Rt). No . 390 , Labour and Employment ( D2), 

to Labour Courts for Adjudication . 
23rd December 2019, Margazhi 7 , Vikari, 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) 
Thiruvalluvar Aandu-2050.) 

கோவை . 
No .II ( 2)/ LE / 40/ 2020 . -- WHEREAS the Governor of 

[ அரசாணை ( டி ) எண் 731 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( 1) த் துறை , 11 டிசம்பர் 2019 , கார்த்திகை 25 , விகாரி , 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 

திருவள்ளுவர் ஆண்டு- 2050.) 
"Newsprint and Paper Manufacturing Industry" should be 
declared as public utility service for the purposes of the 

No. II (2)/LE / 42/ 2020. - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
Industrial Disputes Act , 1947 (Central Act XIV of 1947 ); 

போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை 
NOW , THEREFORE , in exercise of the powers conferred 

என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

கழக சீருடை பணியாளர் தொழிற் சங்கம் , கோவை என்ற 
by sub - clause ( vi ) of clause (n ) of Section 2 of the said 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
Act , the Governor of Tamil Nadu hereby declares the அரசு கருதுவதாலும் ; 
"Newsprint and Paper Manufacturing Industry " to a public 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
utility service for the purposes of the said Act for a period நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
of six months with effect on and from the date of publication ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
of this Notification in the Tami Nadu Government Gazette . 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
Disputes between Workmen and Managements referred 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
to Industrial Tribunal for Adjudication . 

எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
ஈ .ஐ . டி பாரி ( இந்தியா) லிமிடெட் , புகளூர் , கரூர் மாவட்டம் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 688 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
(பி2) த் துறை , 27 நவம்பர் 2019 , கார்த்திகை 11 , விகாரி , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No. II ( 2 )/LE / 41/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , ஈ .ஐ . டி பாரி (இந்தியா ) 

இணைப்பு 
லிமிடெட் , புகளூர் கரூர் மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , கரூர் 

எழுவினா 
மாவட்ட புகளூர் சர்க்கரை ஆலை தொழிலாளர் நலச் சங்கம் , கரூர் 
மாவட்டம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு திரு . B . தியாகராஜன் , ( ப . எண் B 05457 ) தொழில்நுட்ப 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

பணியாளருக்கு நிர்வாகம் பிறப்பித்த 28 - 06 - 2017 நாளிட்ட 
மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிற் தீர்ப்பாயத்தின் 

உத்தரவுப்படி 2017 ஜூலை மாத சம்பளத்தில் ரூ . 200 / - ஐ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

பிடித்தம் செய்ததை திரும்ப வழங்க வேண்டும் என்ற 
கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா? , ஆம் எனில் , 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

[ அரசாணை ( டி ) எண் 738 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

( 91) த் துறை , 12 டிசம்பர் 2019 , கார்த்திகை 26 , விகாரி , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் , சென்னை தொழிற் 
தீர்ப்பாயத்தின் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

No.II ( 2 )/ LE /43/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆணையிடுகிறார் . 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கழக சீருடை பணியாளர் தொழிற் சங்கம் , கோவை என்ற 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
இணைப்பு 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
எழுவினா 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோரிக்கை எண் 2 . 

( மத்திய சட்டம் XIV/1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
தாவாவில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பணிமூப்பு 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வு , ஊதிய உயர்வு 

எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


Jan . 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


21 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் திருவாளர்கள் கேட்வே டிஸ்டிரிபார்க்ஸ் ( தெற்கு ) பிரைவேட் லிட் , 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மணலி, சென்னை . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 

[ அரசாணை (டி ) எண் 732 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

( அ ) த் துறை, 12 டிசம்பர் 2019 , கார்த்திகை 26 , விகாரி , 
இணைப்பு 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .] 

No.II(2 )/LE / 45/ 2020 . - இந்த 
எழுவினா 

ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , திருவாளர்கள் கேட்வே 
திரு . V . மணிகண்டன் ஒட்டுனருக்கு ( ப . எண் சி 23745 ) டிஸ்டிரிபார்க்ஸ் ( தெற்கு ) பிரைவேட் லிட் , மணலி , சென்னை என்ற 
நிர்வாகம் வழங்கிய 29 - 07 - 2017 தேதியிட்ட உத்தரவுப்படி 2017 நிர்வாகத்திற்கும் சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் மற்றும் 
ஆகஸ்ட் மாத சம்பளத்தில் ரூ . 1 ,250 / - ஐ பிடித்தம் செய்த பொதுத்தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
பிறப்பிக்கவும் . 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
[ அரசாணை (டி ) எண் 753 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கருதுவதாலும் ; 
( 91) த் துறை , 17 டிசம்பர் 2019 , மார்கழி 1 , விகாரி , 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
No.II(2 )/LE/ 44/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) , கோவை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

இதனால் ஆணையிடுகிறார் . 
கழக சீருடை பணியாளர் தொழிற் சங்கம் , கோவை என்ற மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
அரசு கருதுவதாலும் ; 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

இணைப்பு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

எழுவினாக்கள் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

கோரிக்கை எண் 1 . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , "திரு . செந்தில்நாதன் ( E . No . 0024 ) என்பவரை 30 - 01 - 2015 
எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அன்று முதல் பணிநீக்கம் செய்யப்பட்டதை இரத்து செய்து 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

அவருக்கு மீண்டும் பணியும் , பணி வழங்காத நாட்களுக்கு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ஊதியமும் வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் மெனில் , உரிய உத்தரவு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

கோரிக்கை எண் 2 . 
இணைப்பு 

" திரு . சி . பிரோஸ் என்பவருக்கு ( TLT Operator ) மீண்டும் 
எழுவினா 

பணியும் , பணி மறுக்கப்பட்ட காலத்திற்கு ஊதியமும் வழங்க 
திரு . A . பிரேம்குமார் (ப. எண் C24154 ) தொழில்நுட்ப 

வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
பணியாளருக்கு நிர்வாகம் பிறப்பித்த 10 - 12 - 2017 நாளிட்ட 

நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
உத்தரவுப்படி தற்காலிக பணிநீக்கத்திலிருந்த 05 - 10 - 2017 முதல் கோரிக்கை எண் 4 . 
07 - 10 - 2017 வரையிலான மூன்று நாட்களை விடுப்பு கணக்கில் 
உள்ள நாட்களை பொறுத்து விடுப்பாக கழித்து கொண்டதற்கும் 

" எதிர்மனுதாரர் நிறுவன தொழிலாளர்களை கீழ்க்கண்ட 
மற்றும் வருடாந்திர ஊதிய உயர்வை ஆறுமாத காலம் பின் 

கிரேடுகளில் நியமனம் செய்து அதற்கான சம்பள ஏற்ற முறையில் 
தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்ததை இரத்து செய்ய வேண்டும் 

ஊதியம் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


1 . 


| TLT - OPERATOR ( SR ) - 


9000 - 800 - 13000 - 1000 - 18000 - 1200 - 24000 - 1500 - 31500 - 1750 


TLT-OPERATOR 
| FLT - OPERATOR ( SR ) - 


7500 - 600 - 10500 - 800 - 14500 - 1000 - 19500 - 1250- 2570- 1500 
7000 - 800 - 11000 - 1000 - 16000 - 1200 - 22000 - 1400 - 19000 - 1600 
6500- 600 - 9500- 800- 1350 - 1000- 18500 - 1200- 24500 -1400 
10000 - 1000 - 15000 - 1250 - 12150 - 1600 - 29250 - 2050 - 39500- 2600 


FLT -OPERATOR 


| MECHANICS (SR ) 
MECHANICS 


7000 - 800 - 11000 - 1000 - 16000 - 1200 - 22000- 1400 -29000 - 1600 


D .T . P. -- || - 2 ( 3 ) - 1 


D . T. P . - ||- 2 ( 3 ) - 1a 


D . T. P. - ||- 2 ( 3) - 2 


D . T. P. -- ||- 2 ( 3 ) - 2a 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec . 2 


7500- 600 - 10500- 800 - 14500 - 1000 - 19500 - 1250- 25750 - 1500 


4 . | SUPERVISOR ( SR ) 

SUPERVISOR 
ELECTRICAN 


6500 - 500- 9000 - 700 - 12500 - 900 - 17000 - 1100 - 22500 - 1300 
9000 - 800 -13000 - 1000 - 18000 - 1200 - 24000 - 1500 - 31500 - 1750 


5 . 


6 . 


TALLY CLERK (SR ) 


5000 - 500 - 7500 - 600 - 10500 - 800- 14500 - 1000 - 19500- 1200 


4500 - 400 - 6500 - 600 - 9500 - 800 - 13500 - 1000 - 18500 - 1200 


TALLY CLERK 
TLT - FLT CLEANER 
HELPER 


3500 - 400 - 5500 - 600- 8500 - 700 - 12000 - 800 - 14000 - 1000 


8 . | 


STORE KEEPER 


4500 - 400 - 6500 - 600 - 9500 - 800 - 13500 - 1000 - 18500 - 1200 


கோரிக்கை எண் 5 . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
" 1960 - ம் ஆண்டு விலைவாசி புள்ளியின் அடிப்படையில் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
3000 புள்ளிகளுக்கு ரூ . 4 , 000 / - எனவும் , அதற்கு மேல் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் தலா ரூ . 3/ - வழங்க 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 

இணைப்பு 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

எழுவினா 
கோரிக்கை எண் 6 . 

திரு . ஏ . ரவி , உதவி மேலாளருக்கு பத்தாண்டுகள் ஊதிய 
“ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத அடிப்படை சம்பளம் உயர்வு திரண்ட பயனுடன் நிறுத்தம் ( 10 Years with cumulative 
மற்றும் பஞ்சப்படி கூட்டு தொகையில் வாடகைப்படியாக 30 % - ம் , effect ) செய்து நிர்வாகம் வழங்கிய 26 - 06 - 2018 நாளிட்ட 
கண்வெயின்ஸ் அலவன்ஸ்ல் 20 % - ம் , மெடிக்கல் அலவன்ஸாக உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
30 % - ம் , லீவ் டிராவல் அலவன்ஸாக 10 % - ம் , ஜெனரல் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
அலவன்ஸாக 10 % - ம் வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (திருநெல்வேலி ) லிமிடெட் ., 

நாகர்கோவில் . 
கோரிக்கை எண் 7 . 

[ அரசாணை (டி ) எண் 742 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
" 3வது ஷிப்ட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ( பி1) த் துறை , 16 டிசம்பர் 2019 , கார்த்திகை 30 , விகாரி , 
அடிப்படை சம்பளத்தில் 25 % - ம் , 2வது ஷிப்ட்டில் பணிபுரியும் திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 
தொழிலாளர்களுக்கு 15 % - ம் ஷிப்ட் அலவன்சாக வழங்க 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? " 

No.II ( 2 )/ LE/ 47 / 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் (திருநெல்வேலி ) லிமிடெட் , நாகர்கோவில் 
கோரிக்கை எண் 9 . 

என்ற நிர்வாகத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதீய அரசு 

போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 
" இரவு ஷிப்டில் பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு Night 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
Shift அலவன்ஸ்சாக நாளொன்றுக்கு தலா ரூ . 50/ - வழங்க 

அரசு கருதுவதாலும் ; 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோயமுத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி , கோவை . 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 739, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
( 41) த் துறை , 12 டிசம்பர் 2019 , கார்த்திகை 26 , விகாரி , வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , திருநெல்வேலி 
No.II (2 ) LE /46/2020. - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , கோயமுத்தூர் மாவட்ட 

இதனால் ஆணையிடுகிறார் . 
மத்திய கூட்டுறவு வங்கி , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் பொதுச் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 
செயலாளர் , கோயமுத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
ஊழியர் சங்கம் , கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 

இணைப்பு 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எழுவினா 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

திரு . R . வினு , சேமநடத்துநருக்கு (பணி எண் . 50860) 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

சேமகாலத்தை மேலும் மூன்று (3 ) வருடம் தள்ளி வைத்து 

நிர்வாகம் பிறப்பித்த 21 - 11 - 2017 நாளிட்ட உத்தரவை இரத்து 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 

செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


Jan . 15 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


23 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை லிமிடெட் , 

திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் . 
[ அரசாணை ( டி ) எண் 744 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பிரத் துறை , 16 டிசம்பர் 2019 , கார்த்திகை 30 , விகாரி , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 

No.II (2 )/LE / 48/2020. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் திண்டுக்கல் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் RMTC 
ஒர்க்கர்ஸ் யூனியன் , ஏஐடியுசி , திண்டுக்கல் மண்டலம் என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . P . மீனாட்சிசுந்தரம் , சேம் ஓட்டுநருக்கு (பணி 
எண் . 95983 ) தினக்கூலி பணிக்காலத்தை இரண்டு (2 ) 
வருட காலத்திற்கு நீடிப்பு செய்து நிர்வாகம் வழங்கிய 
31 - 08 - 2017 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


முகமது நசிமுத்தின் , 
கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


